தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ விலை : ரூ . 1.60 காசு 


பம்பம் 


நாம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 18 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 18 , 2011 
வைகாசி 4 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வேளாண்மைத் துறை 

அறிவிக்கை- 


[ அரசாணை (நிலை ) எண் 254 , வேளாண்மை ( AP மத் துறை , 22 அக்டோபர் 2010.) 


1985 ஆம் ஆண்டு உர ( கட்டுப்பாடு ) ஆணையின் 27 ஆம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
08 - 04 - 1992 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் -II , பிரிவு - 1 - இல் , 40 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட 
II( 1) AG / 75 / 92 ஆம் எண்ணுள்ள வேளாண்மைத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன ஆணையின் செயல் நோக்கத்திற்காக , கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரிகளை , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் பகுதிகளுக்கான உர ஆய்வாளர்களாக இதனால் நியமிக்கிறார் . 


1 . அட்டவணை 


அலுவலர்கள் 


உள்ளூர் பகுதி 


தமிழ்நாடு முழுவதும் . 


1 . வேளாண்மை கூடுதல் இயக்குநர் 

(விதைகள்) , சென்னை . 
2 . வேளாண்மை துனை இயக்குநர் (உரம் ) , 

சென்னை . 


தமிழ்நாடு முழுவதும் . 


தமிழ்நாடு முழுவதும் . 


வேளாண்மை அலுவலர் (உரம் ) , வேளாண்மை 

ஆணையரகம் /இயக்குநர் அலுவலகம் . 
4 . மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் . 


வேளாண்மை இணை இயக்குநராக அவர்கள் 
நியமிக்கப்பட்டுள்ள அவரவர் அதிகார வரம்புப் 
பகுதிக்குள் . 


5 . வேளாண்மை இணை இயக்குநர் , கோயம்புத்தூர் . 


கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் . 


DTP - ||- 1-( 18 ) (Sup -T ) 


[ 1 ] 


1 . அட்டவணை - தொடர்ச்சி 


அலுவலர்கள் 


உள்ளூர் பகுதி 


6 . வேளாண்மை இணை இயக்குநர் , திருவள்ளூர் . 
7 . வேளாண்மை துணை இயக்குநர் ( மாநில அரசு 

திட்டம் மத்திய அரசு பொறுப்பேற்கும் திட்டம் ) 


திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்கள் . 
வேளாண்மை துணை இயக்குநராக அவர்கள் 
நியமிக்கப்பட்டுள்ள அவரவர் அதிகார வரம்புப் 
பகுதிக்குள் . 


8 . வேளாண்மை உதவி இயக்குநர் ( தரக்கட்டுப்பாட்டு 

பிரிவு) . 


வேளாண்மை உதவி இயக்குநராக அவர்கள் 
நியமிக்கப்பட்டுள்ள அவரவர் அதிகார வரம்புப் 
பகுதிக்குள் . 


9 . வேளாண்மை உதவி இயக்குநர் , (தரக்கட்டுப்பாடு பிரிவு) . 


திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்கள் . 


10 . வேளாண்மை உதவி இயக்குநர் . 


வேளாண்மை உதவி இயக்குநராக அவர்கள் 
நியமிக்கப்பட்டுள்ள அவரவர் அதிகார வரம்புப் 
பகுதிக்குள் . 


வில்லிவாக்கம் வட்டாரம் , சென்னை மாவட்டம் . 


11. வேளாண்மை உதவி இயக்குநர் , அம்பத்தூர் . 
12 . வேளாண்மை உதவி இயக்குநர் , வத்தலகுண்டு . 


வத்தலகுண்டு மற்றும் கொடைக்கானல் 
வட்டாரங்கள் . 


13 . வேளாண்மை உதவி இயக்குநர் , சங்கராபுரம் . 


சங்கராபுரம் கல்வாரயன் மலை . 


14 . வேளாண்மை உதவி இயக்குநர் , போளூர் . 
15 . வேளாண்மை அலுவலர் . 


போளூர் மற்றும் சவ்வாதுமலை வட்டாரங்கள் . 
வேளாண்மை அலுவலராக அவர்கள் 
நியமிக்கப்பட்டுள்ள வட்டாரம் முழுவதும் . 


வில்லிவாக்கம் வட்டாரம் , சென்னை மாவட்டம் . 


16 . வேளாண்மை 
17 . வேளாண்மை 


அலுவலர் , அம்பத்தூர் . 
அலுவலர் , வத்தலகுண்டு . 


வத்தலகுண்டு மற்றும் கொடைக்கானல் 
வட்டாரங்கள் . 


18 . வேளாண்மை 


அலுவலர் , சங்கராபுரம் . 


சங்கராபுரம் மற்றும் கல்வராயன் மலை 
வட்டாரங்கள் . 


19 . வேளாண்மை அலுவலர் , போளூர் . 


போளூர் மற்றும் சவ்வாது மலை வட்டாரங்கள் . 


20 . வேளாண்மை அலுவலர் , நீலகிரி 

தோட்டக்கலை அலுவலர்கள் . 


நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலை அலுவலராக 
அவர் நியமிக்கப்பட்டுள்ள அவரவர் அதிகார 
வரம்புப் பகுதிக்குள் . 


அறிவிக்கை - || 


[ அரசாணை (நிலை) எண் 254 , வேளாண்மை 


( AP III) த் துறை , 22 அக்டோபர் 2010. ] 


1985 ஆம் ஆண்டு உர ( கட்டுப்பாடு ) ஆணையின் 26 ஆம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 30 - 03 - 1988 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் -|| , பிரிவு - 1 - இல் , 30 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட 
II(1 )/ AG/51/ 88 மற்றும் II(1 )/ AG/53/ 88 ஆம் எண்களுள்ள வேளாண்மைத்துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , நைட்ரஜன் , பாஸ்பேட் , பொட்டாசியம் , கலவையுரங்கள் ( கைக்கலவை / குருணை வடிவிலான 
கலவை ), நுண்ணூட்டச் சத்து கலவையுரங்கள் , சிறப்பு கலவை உரங்கள் , அங்கக உரங்கள் மற்றும் உயிரி உரங்கள் தயாரிப்போருக்கு 
சான்றிதழ் வழங்குவதற்காக , மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநரை அவரவர் அதிகார வரம்புப் பகுதிக்குள் பதிவு அதிகாரியாகவும் , 
தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டு , மாநிலத்திற்கு வெளியே விற்பனை செய்யப்படுகிற பிற மாநிலங்களைச் சேர்ந்த 
நுண்ணூட்டச்சத்து கலவையுரங்களின் அறிவிக்கையிடப்பட்ட தரங்களுக்காக , தயாரிப்போருக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக , 
சென்னை , வேளாண்மை ஆணையாளர் அலுவலகத்தைச் சேர்ந்த வேளாண்மை கூடுதல் இயக்குநரை (விதைகள் ) பதிவு 
அதிகாரியாகவும் இதனால் நியமிக்கிறார் . 


அறிவிக்கை - III 


[ அரசாணை (நிலை ) எண் 254 , வேளாண்மை ( AP | மத் துறை , 22 அக்டோபர் 2010.) 


1985 ஆம் ஆண்டு உர (கட்டுப்பாடு ) ஆணையின் 26A ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தகவல் குறிப்பினை ஏற்பதற்காகவும் , மொத்த விலை வணிகர்களுக்கு சில்லறை வணிகர்களுக்கு 
அனுமதிக் கடிதம் வழங்குவதற்கும் மற்றும் அதனை புதுப்பிப்பதற்கும் மேற்சொன்ன ஆணையின் கீழ் , வேளாண்மைத் துறையின் 
அனைத்து உதவி இயக்குநர்களை (தரக்கட்டுப்பாட்டு பிரிவு ) அந்தந்த அதிகார வரம்புப் பகுதிக்குள் அறிவிக்கையிடப்பட்ட 
அதிகாரிகளாகவும் , தகவல் குறிப்பினை ஏற்பதற்காகவும் ஏனைய மாநிலங்களிலிருந்து வருகின்ற நேரடி , கலவை உரங்கள் , நேரடி 
நுண்ணூட்டச் சத்துக்கள் மற்றும் உயிரி உரங்கள் (திரவம் திடம் ) , அங்கக உரங்கள் , நுண்ணூட்டச் சத்து கலவைகள் , 
அறிவிக்கையிடப்பட்ட உரத்தின் ஏனைய தரங்களைச் சேர்ந்த தயாரிப்பாளர்களுக்கு /இறக்குமதியாளர்களுக்கு அனுமதிக் கடிதம் 
வழங்குவதற்கும் , அவற்றை புதுப்பிப்பதற்கும் சென்னையிலுள்ள வேளாண் ஆணையாளர் அலுவலகத்தின் வேளாண் துணை 
இயக்குநரை (உரம் ) அறிவிக்கையிடப்பட்ட அதிகாரியாகவும் இதனால் நியமிக்கிறார் . 


அறிவிக்கை - IV 


[ அரசாணை (நிலை ) எண் 254 , வேளாண்மை ( AP மத் துறை , 22 அக்டோபர் 2010.) 


1985 ஆம் ஆண்டு உர ( கட்டுப்பாடு ) ஆணையின் 32A ஆம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 30 - 03 - 1988 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - | , பிரிவு - 1 - இல் , 31 ஆம் பக்கத்தில் 
வெளியிடப்பட்ட II(1)/ AG /5488 ஆம் எண்ணுள்ள வேளாண்மைத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 


(1) வேளாண் உதவி இயக்குநர் ( தரக்கட்டுப்பாடு ) , 


அல்லது ரத்து செய்தல் அல்லது உர விற்பனை 


(1) அனுமதிக் கடிதத்தினை நிறுத்தி வைத்தல் 

மேற்கொள்வதிலிருந்து தடுத்தல் ; 


( m ) வரையறுக்கப்பட்ட கால அளவிற்குள் அனுமதிக் கடிதம் வழங்காதிருத்தல் ; 


(ii) வரையறுக்கப்பட்ட கால அளவிற்குள் அனுமதிக் கடிதத்தில் திருத்தம் செய்யாதிருத்தல் ஆகியவை தொடர்பாக 

பிறப்பித்த ஆணைகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட யாதொரு மேல்முறையீட்டினை கேட்டறிவதற்கு , 
சென்னையிலுள்ள வேளாண்மை அலுவலகத்தின் வேளாண் துணை இயக்குநரை (உரம் ) மேல்முறையீட்டு 
அதிகாரியாகவும் , 


(2 ) சென்னையிலுள்ள , வேளாண் ஆணையர் அலுவலகத்திலுள்ள வேளாண் இணை இயக்குநர் அல்லது வேளாண் துணை 
இயக்குநர் பிறப்பித்த ஆணைகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டினைப் பொறுத்தவரையில் , சென்னயிலுள்ள 
வேளாண் ஆணையர் அலுவலகத்திலுள்ள வேளாண் கூடுதல் இயக்குநரை (விதைகள் ) மேல்முறையீட்டு அதிகாரியாகவும் ; 


( 3) சென்னையிலுள்ள , வேளாண் ஆணையர் அலுவலகத்திலுள்ள வேளாண் கூடுதல் இயக்குநர் (விதைகள் ) பிறப்பித்த 
ஆணைகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடுகளை கேட்டறிவதற்கு , சென்னயிலுள்ள வேளாண் ஆணையாளரை 
மேல்முறையீட்டு அதிகாரியாகவும் இதனால் நியமனம் செய்கிறார் . 


ப்பி . ராமமோகனராவ் , 
வேளாண் உற்பத்தி ஆணையாளர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


